GOVERNMENT OF TAMIL NADU 

2019 


[ Regd . No . TNICCN/ 467 /2012 - 14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
[Price : Re. 0 .80 Paise . 


TAMIL 


s 
* 


* 


* 


* 


THE 


RNME 


தய 


EE 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


ஈDA 
தாE 
W 

IKT . 


ILNADU 


TRUTH 


LONE TR 


RIUMPHS 


PUBLISHED BY AUTHORITY 


No. 217- A ] 


CHENNAI , MONDAY , MAY 20 , 2019 
Vaikasi 6 , Vikari, Thiruvalluvar Aandu -2050 


Part II - Section 1 
Notifications or Orders of specific character or of particular interest to the public 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


பொதுத் துறை 
( மிக கமுக்கம் ) 


1967 ஆம் ஆண்டு சட்ட விரோத நடவடிக்கைகள் (தடுப்புச் சட்டத்தின் கீழ் , தமிழ் ஈழ விடுதலைப் புலிகளுக்குத் 

தடை விதித்தல் பற்றிய அறிவிக்கை . 


[ அரசாணை (நிலை) எண் . 318 , பொது (மிக கமுக்கத் துறை நாள் 20 மே 2019 ) 


No . II( 1) PUSC/ 9 ( c)/2019 . 

புதுதில்லி , மத்திய உள் விவகார அமைச்சகத்தின் 14.5.2019 ஆம் நாளிட்ட எஸ் . ஓ .1730 ( ஈ ) ஆம் எண் அறிவிக்கை மீண்டும் 
வெளியிடப்படுகிறது : 

எஸ் . ஓ.1730 ( ரூ) - தமிழ் ஈழ விடுதலைப் புலிகள் (இனி எல் . டி . டி.ஈ . என குறிப்பிடப்படுவர் ) உண்மையில் இலங்கையைத் தளமாக கொண்ட 
ஒரு அமைப்பாகும் . ஆனால் , இந்த அமைப்பிற்கு இந்திய மண்ணில் அனுதாபிகளும் , ஆதரவாளர்களும் , முகவர்களும் இருப்பதாலும் ; 

மேலும் தமிழர்கள் அனைவருக்கும் என ஒரு தாய்நாட்டை (தமிழ் ஈழம் ) உருவாக்குவதென்ற எல் . டி. டி.ஈயின் நோக்கம் , இந்திய நாட்டின் 
இறையாண்மைக்கும் , ஒருமைப்பாட்டிற்கும் அச்சுறுத்தலாக அமைவதோடு , இந்திய நாட்டிலிருந்து அதன் ஒரு பகுதியை விட்டுக் கொடுப்பதற்கும் , 
பிரித்துக் கொடுப்பதற்கும் ஒப்பானதாகும் என்பதாலும் , எனவே , அது ஒரு சட்ட விரோத நடவடிக்கையின் வரம்பிற்குள் வருவதாலும் ; 

மேலும் எல் . டி. டி.ஈ . யினர் இலங்கையில் , 2009 மே திங்களில் இராணுவத் தாக்குதலில் தோல்வியடைந்த பின்னருங்கூட , தனி ஈழம் 
என்ற கொள்கையைக் கைவிடாமல் , நிதி திரட்டியும் , பிரச்சார நடவடிக்கைகள் வாயிலாகவும் , தனி ஈழம் அமைப்பதற்காக , மறைமுகமாகச் 
செயல்பட்டு வருவதாலும் , எஞ்சியுள்ள எல் . டி .டி .ஈ . தலைவர்கள் அல்லது அமைப்பினர்கள் , சிதறிக் கிடக்கிற அவ்வமைப்பின் செயல்வீரர்களை 
ஒன்று சேர்ப்பதற்கும் தேவையான பொருட்களை வழங்குவோரை , உள்நாட்டிலும் , பன்னாட்டு அளவிலும் மீண்டும் உயிர்ப்பிப்பதற்குமான 
முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாலும் ; 

மேலும் பிரிவினைவாத தமிழ் பற்றார்வக்குழுவினரும் எல் . டி. டி.ஈ . ஆதரவாளர்களும் மக்களிடையே பிரிவினைவாதப் போக்கினைத் தொடர்ந்து 
வளர்த்து வருவதுடன் , இந்தியாவில் , குறிப்பாக தமிழ்நாட்டில் எல் . டி . டி . ஈ யினருக்கு ஆதரவான அடித்தளத்தை வலுப்படுத்தி வருவதாலும் , 
இறுதியாக , இந்திய நாட்டின் நில ஒருமைப்பாட்டை வலுவாகச் சிதைக்கும் ஆற்றலுடையதாக அது இருப்பதாலும் , எனவே , இயன்ற அனைத்து 
சட்டப்பூர்வ முறைகளாலும் அத்தகைய அனைத்துப் பிரிவினைவாத நடவடிக்கைகளைக் கட்டுப்படுத்துவதற்கான வலுவான தேவை தொடர்ந்து 
இருந்து வருவதாலும் ; 


[ 1 ] 


Ex -II- 1( 217- A ) 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


. 


மேலும் இந்திய தண்டனைச் சட்டம் மற்றும் 1908 ஆம் ஆண்டு வெடிமருந்து பொருட்கள் சட்டம் ஆகியவற்றின் விதித்துளிகளின் கீழ் 
வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதுடன் , 14 . 05 .2014 ஆம் நாளிட்ட எஸ் . ஓ . 1272 (ஈ ) ஆம் எண்ணுள்ள இறுதி அறிவிக்கை வெளியிடப்பட்டதிலிருந்து , 
அதாவது 2014 மே திங்களுக்கும் , 2019 மே திங்களுக்கும் இடைப்பட்ட கால அளவில் எல் . டி. டி . ஈ., எல். டி . டி .ஈ . ஆதரவாளர்கள் , தமிழ் பற்றார்வக் 
குழுவினர்கள் ஆகியோர் மீது , 1967 ஆம் ஆண்டு சட்ட விரோத நடவடிக்கைகள் (தடுப்பு ) சட்டத்தின் கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதாலும் ; 

மேலும் உலகம் முழுவதும் பரவியுள்ள எல் . டி. டி. ஈ . யினர் , இணையதளத்தில் கட்டுரைகள் வெளியிடுவதன் வாயிலாக , எல் . டி. டி. ஈ . யின் 
தோல்விக்கு , மத்திய அரசு காரணம் எனக் கூறி , இலங்கைத் தமிழர்களிடையே இந்திய விரோதப்போக்கைத் தொடர்ந்து பரப்பி வருவதாலும் , 
இணையதளம் மூலமாக தொடர்ந்து செய்யப்படும் இத்தகைய பிரச்சாரம் , இந்தியாவின் உயர் பெருமக்களின் பாதுகாப்பை மிகவும் பாதிப்பதாலும் ; 

மேலும் மேற்சொன்ன காரணங்களுக்காக , எல் . டி . டி. ஈ . அமைப்பு ஒரு சட்டவிரோத அமைப்பு என்றும் , இத்தகைய பிரிவினைவாத 
நடவடிக்கைகள் அனைத்தையும் இயன்ற வகையிலெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டிய கட்டாயத் தேவை தொடர்ந்து உள்ளது என்றும் மத்திய 
அரசு கருதுவதாலும் ; மேலும் இத்தகைய நிலையில் மத்திய அரசுக்கு கிடைத்த தகவலின்படி : 

(i ) அண்மைக் காலங்களில் தமிழ் நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள ஆதரவாளர்கள் , அனுதாபிகள் , எஞ்சியுள்ள எல் . டி. டி. ஈ . 
அமைப்பினர்கள் ஆகியோரின் நடவடிக்கைகளிலிருந்து , தமிழ்நாட்டிற்கு அனுப்பப்படும் நபர்கள் , இறுதியில் எல் . டி . டி.ஈ . இயக்கத்தினரால் சட்ட 
விரோத நடவடிக்கைகளுக்குப் பயன்படுத்தப்படுவர் என்று கருதப்படுவதாலும் ; 

(ii ) தடையாணை செயற்பாட்டில் இருக்கும் நிலையிலும் , எல்.டி.டி.ஈ . ஆதரவு இயக்கத்தினரும், தனி நபர்களும் எல். டி. டி.ஈ இயக்கத்திற்கு 
தங்களது ஆதரவை அளிக்க முயற்சிகள் மேற்கொண்டுள்ளனர் என மத்திய அரசின் கவனத்திற்கு வந்துள்ளதாலும் ; 

( iii) எல் . டி. டி . ஈ தலைவர்கள் , செயல்பாட்டாளர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் , அவர்களின் அமைப்பு மீதான இந்தியாவின் கொள்கையையும் 
அவர்களின் நடவடிக்கைகளை முடக்கும் மாநில நிருவாகத்தின் செயலையும் பகையுடன் எதிர்ப்பதாலும் ; 

மேலும் எல் . டி.டி.ஈ . அமைப்பின் மேற்சொன்ன நடவடிக்கைகள் , பொது அமைதிக்கும் , இந்திய இறையாண்மைக்கும் , ஒருமைப்பாட்டிற்கும் , 
தொடர்ந்து அச்சுறுத்தலாக இருப்பதாக கருதுவதாலும் , இவ்வமைப்பு ஒரு சட்ட விரோதமான அமைப்பு என அறிவிக்கப்பட வேண்டுமென்று 
மத்திய அரசு கருதுவதாலும் ; 

மேலும் , மத்திய அரசு (i) இந்தியாவின் ஒருமைப்பாடு மற்றும் இறையாண்மைக்குக் கேடு விளைவிக்கும் வகையில் தொடரும் 
எல் . டி . டி.ஈ . இன் வன்முறை மற்றும் சீர்குலைக்கும் நடவடிக்கைகளாலும் , மற்றும் (i ) எல் . டி . டி.ஈ . தொடர்ந்து ஒரு வலுவான இந்திய விரோத 
தோற்றத்தைப் பின்பற்றி வருவதாலும் , இந்திய நாட்டினரின் பாதுகாப்பிற்குக் கடுமையான அச்சுறுத்தலைத் தொடர்ந்து ஏற்படுத்தி வருவதாலும் , 
எல். டி.டி. ஈ அமைப்பு ஒரு சட்ட விரோதமான அமைப்பு என உடனடியாகச் செயலுக்கு வரும் வகையில் அறிவிக்கப்பட வேண்டுமென்று மத்திய 
அரசு கருதுவதாலும் ; 

எனவே , தற்போது 1967 ஆம் ஆண்டு சட்ட விரோத நடவடிக்கைகள் (தடுப்பு) சட்டத்தின் (37 /1967 ) 3 ஆம் பிரிவின் (1) உட்பிரிவிலும் , 
( 3) உட்பிரிவின் வரம்பு நிபந்தனைகளிலும் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு மத்திய அரசு தமிழ் ஈழ விடுதலைப் புலிகள் அமைப்பை 
( எல் . டி . டி. ஈ ) சட்ட விரோத அமைப்பாக இதனால் அறிவித்து , மேற்சொன்ன சட்டத்தின் 4 ஆம் பிரிவின் கீழ் , பிறப்பிக்கப்படக்கூடிய எந்த ஒரு 
ஆணைக்கும் உட்பட்டு , இந்த அறிவிக்கை அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து உடனடியாக செயலுக்கு வரும் என்று கட்டளையிடுகிறது . 


( எண் . 11034/4/2018 -CT - II ) 


Aiz nfhas , 
மத்திய அரசு இணைச் செயலாளர் 


கிரிஜா வைத்தியநாதன் , 
தலைமைச் செயலாளர் . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


